Kerala Gazette No . 10 dated 11th March 2014 . 
PART I 


Section iii 


கடித 


GOVERE 


RNMENT OF 


WE KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - ஐ ) துறை 
அறிக்கை 

2013 மே 26 
எண் 8443/ ச . இ . ஐ1 / 2013 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1935 வைசாகம் 26 . 


2013 மே 16ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013 - ன் அவசரச்சட்ட 


ம் எண் 38 


2013 - ன் கேரள மீனவத்தொழிலாளர் நிவாரணக்குழு 

(திருத்த ) அவசரச்சட்டம் 
இந்தியக் குடியரசின் அறுபத்தி நான்காவது ஆண்டில் கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

2008- ன் கேரள மீனவத்தொழிலாளர் நிவாரணக்குழு சட்டத்தை மேலும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் 

முகவுரை - கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாத 
தாலும் , தாம் துரித நடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலைகள் தற்போது 
உள்ளது என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 


தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1) - ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1) இந்த அவசரச்சட்டம் 2013- ன் 
கேரள மீனவத்தொழிலாளர் நிவாரணக்குழு (திருத்த ) அவசரச்சட்டம் 
என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2010 ஏப்ரல் 10ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 

2 . 2008 - ன் 18வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 2008 - ன் கேரள மீனவத் 
தொழிலாளர் நிவாரணக்குழு சட்டம் ( 2008 - ன் 18 ) பிரிவு 3 - ல் குறிப்பிடப் 
பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 

3 . பிரிவு 8- ல் திருத்தம் - 2008 - ன் கேரள மீனவத்தொழிலாளர் நிவராணக் 
குழுச்சட்டத்தில் ( 2008- ன் 18 ) பிரிவு 8- ன் , 

(i ) துணைப்பிரிவு ( 3)-ல் , “ மூன்று என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" இரண்டு " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( ii ) துணைப்பிரிவு ( 4)-ல் , “ மூன்றோ " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
“ இரண்டோ " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் 

( iii) துணைப்பிரிவு ( 4)- ன் காப்புரைக்குப் பதிலாக பின்வரும் காப்புரை 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" எனில் , அப்படி உருவாக்கப்படும் பெஞ்சில் குழுவின் உறுப்பினரான 
என ஒரு மீனவத்தொழிலாளர் பிரதிநிதி மட்டும் இருக்கவேண்டும் ” . 


நிகில் குமார் , 

ஆளுநர். 


